




ம்‌ நுவள்ளுவராண்டு-2022 (பிரமோதூத ஆண்டு) மாசித்‌ திங்கள்‌ 





€ 





ரோமானிய மன்னன்‌ வேலன்டைன்‌ காலத்திய 


செப்புக்காசு — (இ.பி. 383-395) 





காலாண்டிதழ்‌ -29 xe (1991, பிப்ரவரித்‌ திங்கள்‌) ஜ்‌ விலை ரூ, 1-: 
தமிழ்நாடு அரசு தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை 


42 


இ.பி. 71 12-ஆம்‌ நூற்றாண்டுகளைக்‌ கடந்து ஒரு நூறு ஆண்டு 
முன்னேறுவோம்‌. இ.பி. “138: 14-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த 
கல்வெட்டுகள்‌ சிலவற்றைக்‌ கொண்டு வீரகேரளனை அடையாளம்‌ 


காண்போம்‌. 


இ.பி. 13-ஆம்‌ நூற்றாண்டில்‌ ஆட்சிபுரிந்த பாண்டிய 
மன்னர்களுள்‌ குறிப்பிடத்தக்க சிறப்பு வாய்ந்த மன்னன்‌ முதலாம்‌ 
மாறவர்மன்‌ குலசேகர பாண்டியன்‌ (கி.பி. 1268-1318) இவனுக்கு 
இரு புதல்வர்கள்‌. ஜடாவர்மன்‌ (கலியுகராமன்‌ ). வீர பாண்டியன்‌ 
(இ.பி. 1297-1342), மற்றொருவன்‌ ஜடாவர்மன்‌ எம்மண்டலமும்‌ 
கொண்டருளிய சுந்தரபாண்டியன்‌ (1303-1325) இவர்கள்‌ தவிர 
குலசேகரனின்‌ மகள்‌ வயிற்றுப்‌ பேரன்‌ ஒருவனும்‌ ஜடாவர்மன்‌ 
சுந்தரபாண்டியன்‌ என்ற பெயரில்‌ ஆட்சி செய்துள்ளான்‌ 
(இ.பி. 1304-1319) முதலாம்‌ மாறவர்மன்‌ குலசேகரன்‌ கல்வெட்டு 
களும்‌, பின்னர்‌. வந்த ஜடாவர்மன்‌ வீரபாண்டியன்‌, ஜடாவர்மன்‌ . 
சுந்தரபாண்டியன்‌ ஆகியோர்‌ கல்வெட்டுகளும்‌ தமிழகம்‌ முழுவதும்‌ 
இடைக்கின்றன. திருவத்தியூர்‌, தஇருவெண்ணை நல்லூர்‌ திருமழவாடி, 
இருவீழிமிழலை, திருவரங்கம்‌, திருவாஞ்சியம்‌, மதுரை, இரத்தினகிரி, 
திருக்கோட்டியூர்‌, தாரமங்கலம்‌, அச்சரப்பாக்கம்‌, வெடால்‌ ஆகிய 
ஊர்களில்‌ காணப்படுகின்‌ றன. . இவர்களுடைய ஆட்சிக்‌ காலத்தில்‌ 
முகமதியப்‌ படை யெடுப்பு தமிழ்நாட்டில்‌ நடந்தது: கி.பி. 1311-இல்‌ 
அலாவுதன்‌ கில்ஜியின்‌ படைத்‌ தளபதி மாலிக்காபூரின்‌ 
தலைமையில்‌ படைகள்‌ தமிழ்நாட்டை > முற்றுகையிட்டன. 
திருச்சியும்‌ மதுரையும்‌ சூறையாடப்பட்டன. கோயில்கள்‌ 
கொளுத்தப்பட்டன. மாலிக்காபூர்‌ ஏராளமான பொருட்களோடு 
தில்லிக்குத்‌ திரும்பினான்‌. 


(இக்கட்டுரையின்‌ தொடர்ச்சி அடுத்த இதழில்‌) 





தமிழ்நாடு அரசு தொல்பொருள்‌ ஆய்வுத்துறையின்‌ அச்சகத்தில்‌ அச்சிட்டு, 
இத்துறை இயக்குநருக்காக திரு. க. குழந்தைவேலன்‌, கல்வெட்டாய்வாளரால்‌ 
வெளியிட்ப்பெற்றது. 





